கபரிய 
அமரர்‌ ரோஜா முத்தையா 


முதலாண்டு நீனைவு ॥வளியீடூ-] 
61993 


புலவர்‌ ஜி... "ோரங்றையாம்‌ 
இயற்றிய 


இலக்கண நூற்சுருக்கம்‌ 


T.R.N.M.L. AND PUBLICATIONS 
and 
BHARATI SANKAM 


5-D, Selvam Nagar, Thanjavur-7 


No 203 04 x 
க 


மானமா காமானகா காலாக 


ணா 


ன x 


புலவர்‌ ஜி.யு. போப்பையர்‌ a 


இயற்றிய 
முதற்புத்தகம்‌ 
முனைவர்‌ இ, சுந்தரமூர்த்தி " 
மேனாள்‌ துணைவேந்தர்‌ த்தி 
16, பாரதி தெரு, 
திருமலை நகர்‌ இணைப்பு, 
பெருங்குடி, சென்னை-600 096, 
பதிப்பாசிரியர்‌ : 7 அடம்‌ 
ய. மணிகண்டன்‌ 244 2- 


T.R.N.M.L. AND PUBLICATIONS 
and 
BHARATI SANKAM 
Selvam Nagar, Thanjavur -7 . 


1884 இல்‌ பதினான்காம்‌ பதிப்பாக வெளிவந்த 
" இலக்கண நூற்சருக்கம்‌” நூலின்‌ தலைப்புப்‌ பக்கத்‌ தோற்றம்‌. 
TAMIL GRAMMAR. தர 2. 
No. 1. 
BY TID REV. ட ம்‌. POPE, 
ச இலக்கண நூற்சுருக்கம்‌. 
அ ரகக 
முத்ற்புத்தகம்‌.. 
இஃ 
ஜி. யு. போப்பையரால்‌ 
செெய்ய்ப்பட்டது. 
FOURTEENTH மாவ்‌. 


Revised and Printed by order of 
The Director of Public Instruction. 


MADRAS: 
PRINTED AT THE ப து PRESS. 


ROJA MUTHIAH 


செப்பும்‌ மம்‌. செய்யப்பெற்ற பதிப்பு 
விலை 


அம்சய்பணி : பரன்‌ ஸானடோரியம்‌ ப்ரஸ்‌, புதுக்கோட்டை. 


ஒரு சொல்‌ கேளீர்‌ 

யாமறிந்த வகையில்‌ உண்மைத்‌ தமிழ்த்‌ தொண்டர்கள்‌ ஒரு 
சிலரே ஆவர்‌. அவர்களூள்‌ மிக முக்கியமானவர்‌, 4,6.1992 இல்‌ 
அமரர்‌ ஆகிவிட்ட. பெரியவர்‌ கோட்டையூர்‌ ரோஜா முத்தையா. ஒரு 
நூறு பண்டிதர்களின்‌ அறிவாற்றலுக்கு நிகரான அற்புத அறிவோடு 
அவர்‌ விளங்கி வந்தார்‌. இது உண்மை, வெறும்‌ புகழ்ச்சி இல்லை. 
இவர்‌ பெருமையை, நம்மைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக அறிந்தவர்கள்‌ 
மேனாட்டு ஆய்வாளர்களே. எங்களின்‌ கண்களைத்‌ திறந்து விட்ட 
இந்நூலகப்‌ பெருஞ்செல்வர்க்கு, யாம்‌ செய்‌ அஞ்சலி இச்சிறு 
நூலாகும்‌. 

கனடாவில்‌ பிறந்து, இங்கிலாந்தில்‌ வளர்ந்து, தமிழகத்தில்‌ 
வாழ்ந்த பன்மொழிப்‌ புலவர்‌ ஜி.யு. போப்பையர்‌ மீது அமரர்‌ ரோஜா 
முத்தையா மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்‌. போப்பையரின்‌ 
இலக்கண நூல்கள்‌ செப்பம்‌ செய்யப்பட்டு மீண்டும்‌ பதிப்பிக்கப்‌ 
படல்‌ வேண்டும்‌ என்று அவர்‌ மிகவும்‌ விரும்பினார்‌. அவரது 
விருப்பம்‌ நிறைவேறத்‌ தொடங்கி இருக்கிறது. 

'நாங்கள்‌ மாணவர்களாக இருந்த காலத்தில்‌ எங்கள்‌ 
கரங்களில்‌ திகழ்ந்த இலக்கண நூல்கள்‌ போப்பையரின்‌ 
இலக்கண நூல்களே! என்று திரு.வி.க. அவர்கள்‌ கூறியதை 
நினைவிற்‌ கொள்வோம்‌. போப்பையரின்‌ இலக்கண நூல்கள்‌ 
இலட்சக்‌ கணக்கில்‌ வெளிவந்து ஐந்து கண்டங்களையும்‌ 
வளைய வந்தன. இதற்கான ஆதாரம்‌ எம்மிடம்‌ இருக்கிறது. 
மஹாத்மா காந்தியும்‌, தென்னாப்பிரிக்காவில்‌ வாழ்ந்த 
காலத்தில்‌, தமிழைப்‌ பயின்று, “பின்‌ னர்‌ அதைப்‌ பயிற்று 
விக்கவும்‌ விரும்பினார்‌. ஆனால்‌ அவர்‌ எண்ணம்‌ நிறைவேற 
வில்லை. இதுபற்றி அவர்‌ கூறுவதாவது: “| ad undertaken 
to teach Tamil and Urdu. The little Tamil | knew was 
acquired during voyages and in jail. | had not got beyond 
Pope's excellent Tam!! handbook" 


2 


5. Demonstrative letters | 
ஆடு இம்மூன்றும்‌ சுட்டுப்பொருளை உணர்த்திவரின்‌, 
சுட்டெழுத்தாம்‌. 


(உதாரணம்‌) அவன்‌, இவன்‌, உவன்‌; அக்கொற்றன்‌, இக்கொற்றன்‌, 
உக்கொற்றன்‌.. 

6. Interrogative letters 

6 ஆள, ஏ, ஓ என்னும்‌ உயிரெழுத்துகளும்‌, யா என்னும்‌ 
உயிர்மெய்யெழுத்தும்‌ வினாப்பொருளை உணர்த்திவரின்‌, 
வினாவெழுத்தாம்‌.” | 

(௨-ம்‌) அவனா, எவன்‌, ஏது; அவனே, அதுவோ, யாவை. | 

7. Consonants | 

2. கங்‌, ச்‌, ஞ,ட்‌, ண்‌,த்‌,ந்‌,ப்‌,ம்‌,ய்‌,ர்‌, ல்‌, வ்‌,ழ்‌,ள்‌, ற்‌, ன்‌! 
இப்பதினெட்டும்‌ மெய்யெழுத்தாம்‌. | 

8. Hard letters 
8. இவற்றுள்‌, க்‌, ச்‌, ட்‌, த்‌, ப்‌, ற்‌ என வல்லெழுத்து ஆறாம்‌. 

1. இவற்றில்‌ *அ' எனும்‌ எழுத்து சேய்மைப்‌ பொருளைச்‌ சுட்டும்‌; 
இ: எனும்‌ எழுத்து அண்மைப்பொருளைச்‌ சுட்டும்‌; '௨' எனும்‌ 
எழுத்து இடைமைப்பொருளைச்‌ சுட்டும்‌. 

2. சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு என இருவகைப்படும்‌. சொல்‌ வின்‌ 
அகத்தே பிரிக்கமுடியாமல்‌ சுட்டெழுத்து அமைந்திருப்பின்‌ 
அகச்சுட்டு என்றும்‌, சொல்லின்‌ புறத்தே பிரிக்கத்தக்க வகையில்‌ 
சுட்டெழுத்து அமைந்திருப்பின்‌ புறச்சுட்டு என்றும்‌ சுட்டு 
இரண்டாக வகைப்படுத்தப்பெறும்‌. 


| 


இங்குக்‌ காட்டப்பெற்றுள்ள உதாரண வரிசையில்‌ 'அவன்‌, 
இவன்‌, உவன்‌' அகிய மூன்றும்‌ அகச்சுட்டுகள்‌. 'அக்கொற்றன்‌ 
இக்கொற்றன்‌, உக்கொற்றன்‌' அகிய மூன்றும்‌ புறச்சுட்டுகள்‌. 
3. இவ்வினாவெழுத்துகளில்‌ ௭, யா ஆகிய இரண்டும்‌ சொல்லின்‌ 
முதலிலும்‌ , ஆ, ஓ ஆதிய இரண்டும்‌ சொல்லின்‌ இறுதியிலும்‌, ஏ 
சொல்லின்‌ முதல்‌, சொல்லின்‌ இறுதி அதிய 
இரண்டிடங்களிலும்‌ வரும்‌. 


| 


3 

9. Soft letters. Nasals. 

9.ங்‌,ஞ்,ண்‌,ந், ம்‌, ன்‌ என மெல்லெழுத்து அறாம்‌. 

10. Medial letters 

10. ய்‌,ர்‌, ல்‌, வ், ழ்‌, ள்‌ என இடையெழுத்து அறாம்‌. 

நெட்டெழுத்துக்குக்‌. குற்றெழுத்தும்‌, வல்லெமுத்துக்கு 
மெல்லெழுத்தும்‌ இனவெழுத்தாகும்‌. 2 

11. The guttural. 

1. ஆய்தம்‌ சில இடத்தில்‌ உயிர்போலவும்‌, லெ இடத்தில்‌ 
மெய்போலவும்‌ ஒலித்து, உயிரும்‌ அகாமல்‌, மெய்யும்‌ ஆகாமல்‌, 
தனி நிலையாய்‌ வருகிற ஓரெழுத்தாம்‌. 

அதன்‌ வடிவு ஃ. 

12. Vowel Consonants. 

12. உயிரும்‌ மெய்யும்‌ கூடி. வழங்குகிற கம்முதல்‌, னெள ஈறாக உள்ள 
உளகசு [210] ம்‌ உயிர்‌ மெய்யெழுத்தாம்‌. 

13. Abbreviated ௨. 

13. மொழிகளின்‌ கடையில்‌ தனிக்குறில்‌ ஒழிந்த மற்றைய 
எழுத்துகளின்‌ பின்‌ வல்லெழுத்தை ஊர்ந்துவரும்‌ உகரம்‌ 
குற்றியலுகரம்‌ எனப்படும்‌. ப்‌ 


1. எந்த நெட்டெழுத்திற்கு எந்தக்‌ குற்றெழுத்து இனம்‌, எந்த 

வல்லெழுத்திற்கு எந்த மெல்லெழுத்து இனம்‌ என்பதைக்‌ 

காட்டும்‌ பட்டியல்‌: 

அஆ இரு உண; எள; ஐஇ; ஒலு; ஒள. 

க்ங்‌; ச்ஞ்‌; ட்ண்‌; த்நீ பம்‌; றன்‌. 

2. 'மொழி' என்பது 'சொல்‌' எனும்‌ பொருளிலேயே இந்நாலில்‌ 

ஆளப்பெற்றுள்ளது. 

.. இக்குற்றியலுகரம்‌, வல்லெழுத்தை ஊர்ந்துவரும்‌ உகர இறுதி 
எழுத்திற்கு முன்னுள்ள எழுத்தை அடிப்படையாகக்கொண்டு 
அறுவகசைப்படுத்தப்படும்‌. அவை நெடிற்றொடர்க்‌ 
குற்றியலுகரம்‌, ஆய்தத்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌, உயிர்த்‌ 

தொடர்க்‌ குற்றியலுகரம்‌, வன்றொடர்ச்‌ குற்றியலுகரம்‌, மென்‌ 
றொடர்க்‌ குற்றியலுகரம்‌, இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ என 

அறுவசையாம்‌. 


a 
(௨-ம்‌) நாகு, இஃது, வரகு, எழுத்து, குரங்கு, 
சால்பு. { 

14. Abbreviated இ. 

14 வருமொழி முதலில்‌ யகரம்‌ வரின்‌, நிலைமொழியீற்றுச்‌ 
குற்றியலுகரம்‌ 'கெட, அவ்விடத்து 'இகரம்‌ தோன்றும்‌. அந்த 
இகரம்‌ குற்றியலிகரம்‌ எனப்படும்‌. 

(உ-ம்‌) செய்வது -* யாது - செய்வதியாது. 

3 2 


2 


2, எழுத்துப்‌ புணரியல்‌ 
॥. COMBINATION OF LETTERS 


15. Combination. 

15. நிலைமொழியீறும்‌, வருமொழி முதலும்‌ ஒன்றுபடப்‌ புணர்வது 
புணர்ச்சியாம்‌. 

16. Kinds of Combination of Words. 

16 அப்புணர்ச்சி இயல்புப்‌ புணர்ச்சி, விகாரப்‌ புணர்ச்சி என 
இருவகைப்படும்‌. 


1 இவ்வுதாரண வரிசைச்‌ சொற்கள்‌, முறையே நெடிற்றொடர்‌, 
அய்தத்தொடர்‌, உயிர்த்தொடர்‌, வன்றொடர்‌, மென்றொடர்‌, 
இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரங்களுக்கான எடுத்துக்‌ 
காட்டுகளாம்‌. 

2. நாகு * யாது ௪ நாகியாது, எஃகு -- யாது - எஃகியாது, 

, வாகு யாது ௪ வரகயொது, கொக்கு 4 யாது = கொக்கியாது, 
குரங்கு * யாது ௫ குரங்கியாது, தெள்கு 4 யாது = தெள்க்யொது' 
* என்பவற்றையும்‌ எடுத்துக்காட்டுகளாக இணைத்துக்‌ கொள்க. 

3. மேலும்‌ அசைச்சொல்லாகிய "மியா! என்பதின்‌ மகரத்தின்‌. . 
மேலிருக்கும்‌ -- இகரமும்‌, குற்றியலிகரம்‌ எனப்படும்‌. 
எடுத்துக்காட்டு: கேண்மியா, சென்மியா. ட்‌ 


5 

17. Combinatlon of words suffering no change. 

17. நிலைமொழியும்‌ வருமொழியும்‌ விகாரமின்றிப்‌ புணர்வது 
இயல்புப்‌ புணர்ச்சியாம்‌. 

(௨-ம்‌) பொன்‌ * மணி 
நிலம்‌ * வலிது 

18. Combination suffering change of letters. 

18. யாதானும்‌ ஒரெழுத்துத்‌ தோன்றவும்‌, ஒரெழுத்து மற்றொன்றாகத்‌.. 
திரியவும்‌, உள்ள எழுத்துக்‌, கெடவும்‌ மொழிகள்‌ CRA 
விகாரப்புணர்ச்சியாம்‌. 

19. Kinds of changes. 

19. அவ்விகாரம்‌ மேற்சொல்லியபடி.யே தோன்றல்‌, திரிதல்‌, கெடுதல்‌ 
என மூன்று வகையாம்‌.* 


பொன்மணி 
நிலம்வலிது 


[|| 


20. Vowel before a vowél. 
20. இ, ஈ, ஐ என்னும்‌ எழுத்துகளுக்குப்‌ பின்‌ உயிர்‌ த 
்‌ இடையிலே யகர [உடம்படு] மெய்‌ தோன்றும்‌. 40 
(உ-ம்‌) மணி -: அழகு = மணியழகு 
நீ * அணை ௪ நீயணை 
மலை * அருவி - மலையருவி 
ஏகாரத்திற்குப்பின்‌ உயிர்‌ வந்தால்‌, சில இடத்தில்‌ வசுரமும்‌, சில 
இடத்தில்‌ யகரமும்‌ [உடம்படுமெய்யாகத்‌ | தோன்றும்‌. 
(௨-ம்‌) சே * ஏறி - சேவேறி 
நீயே * அவன்‌ ௪ நீயேயவன்‌. 
மற்ற உயிருக்குப்பின்‌ உயிர்வந்தால்‌, வகர 
| உடம்படுமெய்‌ தோன்றும்‌. 
* தோன்றல்‌, திரிதல்‌, கெடுதல்‌ ஆகிய மூவகை விகாரப்‌: 
புணர்ச்சிக்கும்‌ எடுத்துக்காட்டுகள்‌: 
1. தோன்றல்‌ : பூ ர்‌ கொடி. - பூங்கொடி... 
2.இரிதல்‌ : அல்‌ * திணை - அஃறிணை 
கல்‌ * கோயில்‌ ௫ கற்கோயில்‌ 
8, செடுதல்‌ ॥ நிலம்‌ * வலயம்‌ - நிலவலயம்‌ 


6 


(௨-ம்‌) மக 4 அரிது ௪ மகவரிது 
ஆ * உரிஞ்சி = 
திரு * உளம்‌ ௪ திருவுளம்‌ 
பூ * அழகிது ௪ பூவழகிது 
நொ 4 அழகா ௫ நொவ்வழகா 
கோ இல்‌ - கோவில்‌ 
கெள * அழகிது. ௫ கெளவழகிது 
2. க்‌, ச, த்‌, ப்‌ Doubled. 
21. “உமிரெழுத்துச்குப்‌' பின்‌ வரும்‌ ௯, i த ப பல இடத்தில்‌ 
இரட்டிக்கும்‌. 
(உ-ம்‌) மற்ற -- காரியம்‌ - மற்றக்‌ காரியம்‌ 
இந்த * சத்தம்‌ - இந்தச்‌ சத்தம்‌ 
இனி * செய்வேன்‌ - இனிச்‌ செய்வேன்‌ 
அவனுக்கு * தடம்‌ = அவனுக்குக்‌ 
கொடுத்தான்‌. 
22.க்‌, ச்‌, த்‌, ப்‌ ரவிஸாஏய்‌, ர்‌, ழ்‌ Doubled, 
22. ய, ர, ம என்னும்‌ எழுத்துச்குப்‌” பின்‌ ௧, ச, த, ப வரின்‌ அவை 
பெரும்பாலும்‌ இரட்டிக்கும்‌. 1 
(௨-ம்‌ போய்‌ * சொன்னான்‌ = போய்ச்சொன்னான்‌ 
கார்‌, ர பருவம்‌ ௪ கார்ப்பருவம்‌ 
வீழ்‌" * தூண்‌ எ வீழ்த்தூண்‌ 
23, A final consonant in a short syllable before a vowel 
18 doubled. 
29. தனிக்குறிலைச்‌ சார்ந்த மெய்யெழுத்துக்குப்பின்‌ உயிர்‌ வந்தால்‌, 
அந்த மெய்யெழுத்து இரட்டிக்கும்‌. 
TE TT ட மகம்‌ அ வர பபப ரகத்‌ 
1.'நொவ்வழகா' என்பதில்‌, 'வ' என்பதில்‌ உள்ள 'வ்‌' உடம்படுமெய்‌, 
'வ' விற்கு முன்‌ உள்ள 'வ்‌' புணர்ச்சியால்‌ தோன்றிய மெய்‌, 
2, 'மற்ற' முதலான சொற்களில்‌ ஈற்று உயிர்‌ மெய்யெழுத்தில்‌ உள்ள 
(ற்‌ * ௮) (ச்‌ * உ) உயிரெழுத்தைக்‌ குறிக்கிறது. 
3. ய்‌, ர்‌,ழ்‌ என்னும்‌ மெய்‌ எழுத்துக்குப்‌ 
4. அலம்‌ விழுது 


7 
(௨-ம்‌). மண்‌ 1: அழகு - மண்ணழகு 
24. The Nasals when doubled. 
24. குற்றெழுத்தைச்‌ சார்ந்த யகரத்திற்குப்‌ பின்னும்‌, தனி 
ஐகாரத்திற்குப்‌ ' பின்னும்‌ மெல்லெழுத்து இரட்டிக்கும்‌. 
(௨-ம்‌) செய்‌ 4 நன்றி = செய்ந்நன்றி 
2 


கைச்‌ மாற்று - கைம்மாற்று 
25.ழ்‌ ஸeforeக்‌, ச்‌, த்‌, ந்‌ changed respectively into 
௩, ஞ, ந, ந. 
25, மொழியீற்று மகரம்‌ ககரம்‌ வரின்‌, ஙகரமாம்‌. 
(௨-ம்‌) மனம்‌ 4 களித்தது - மனங்களித்தது. 
[மொழியீற்று மகரம்‌] சகரம்‌ வரின்‌, ஞகரமாம்‌. 
(உ-ம்‌) மரம்‌ 4 சாய்ந்தது ௪ மரஞ்சாய்ந்தது. 
[மொழியீற்று மகரம்‌] தகரம்‌ வரின்‌, நகரமாம்‌. 
(௨-ம்‌) மனம்‌, -: தளர்ந்தது ௫ மனந்தளர்ந்தது. 
[மொழியீற்று மகரம்‌] நகரம்‌ வரின்‌, நகரமாம்‌. 
(உ-ம்‌) செம்‌ 4 நெல்‌ - செந்நெல்‌” 
சில இடத்துக்‌ கெடுவதும்‌ உண்டு. 
(௨-ம்‌) மனம்‌ - நலம்‌ - மனநலம்‌. 


1. உயிராயும்‌, உயிர்மெய்யாயும்‌ நிற்கும்‌ ஐகாரத்திற்குப்‌ 
இங்கு 'ஐ * நூறு ஈ ஐந்நூறு' எனும்‌ எடுத்துக்காட்டை 
இணைத்துக்‌ கொள்க. 

3. 'செந்நெல்‌' என்பதனைப்‌ பண்புத்தொகையாகக்‌ கொண்டு 
நிலைமொழியின்‌ 'மை' ஈறுபோதல்‌ விதிப்படி. கெட்டதாகக்‌ 
கொண்டு எஞ்சிய மகர ஒற்று நகர ஒற்றாகத்‌ திரிவதாகக்‌ கூறுதல்‌ 
மரபு. 

இவ்வெடுத்துக்‌ காட்டினும்‌ 'தம்‌ + நலம்‌ ௪ தந்நலம்‌' 
என்பதனை எடுத்துக்காட்டாப்க்‌ கொள்ளல்‌ சிறப்பு. ்‌ 


8 
28. Final ண்‌ ௦61016 க, ச்‌, ப்‌ changed Into ட்‌. 
26. மொழியீற்று ணகரம்‌, ககர, சகர, பகரங்கள்‌ வரின்‌, டகரமாகும்‌. 


(௨-ம்‌) மண்‌ * குடம்‌ = மட்குடம்‌ ்‌ | 
மண்‌ * சாடி = மட்சாடி | 
மண்‌ * பானை  ஈ மட்பானை , 

27. ன்‌, ல்‌, 081019 க்‌, ச்‌, ப்‌ changed Into ற்‌. 
27. மொழியீற்று னகரமும்‌, லகரமும்‌ ககர, சகர பகரங்கள்‌ வரின்‌, 
றகரமாய்த்‌ திரியும்‌. 


ப] 
4 
(உ-ம்‌) பொன்‌ * குடம்‌ = பொற்குடம்‌ ‘i 
பொன்‌ * சாடி. = பொற்சாடி. ்‌ 
பொன்‌ * பானை = பொற்பானை 
கல்‌ * கூடம்‌ - கற்கூடம்‌ 9 

விரல்‌ * சிறிது = விரற்சிறிது 

28.ள்‌ 991016 க்‌, ச்‌, ப்‌ changed Into ம்‌. 


28. மொழியீற்று ளகரம்‌, சகர, சகர, பகரங்கள்‌ வரின்‌, டகரமாம்‌, 
(௨-ம்‌) முள்‌ 4 கூர்மை ௪ முட்கூர்மை 
கள்‌ * சொரிந்தான்‌ ௪ கட்சொரிந்தான்‌ 
முள்‌ * புறம்‌ ௫ முட்புறம்‌ 


விரல்‌ 4 புறம்‌ - விரற்பறம்‌ 


29. ல்‌ before ம்‌ changed Into ன்‌, 

29, மொழியீற்று லகரம்‌ மகரம்‌ வரின்‌, னசரமாம்‌, 
(௨-ம்‌) கல்‌ * மலை ௪ கன்மலை, 

30. ள்‌ 081016 ம்‌ changed Into ண்‌. 

90, மொழியீற்று ளசரம்‌, மகரம்‌ வரின்‌, ணகரமாம்‌, 
(உ-ம்‌) முள்‌ * முடி ௪ முண்முடி 


9 
31. § following, ன்‌ changed respectively into ட்‌, ற்‌. 
31. ணகரத்திற்கும்‌, னகரத்திற்கும்‌ பின்வரும்‌ தகரம்‌, முறையே 
டகரமாகவும்‌, றகரமாகவும்‌ திரியும்‌. 


(உ-ம்‌) கண்‌ * திறந்தது ௫ கண்டிறந்தது. 
பின்‌ * தொடர்ந்தது = பின்றொடர்ந்தது. 


32. ந்‌ precededbyண, ன்‌ changed 11௦ ண்‌, ன்‌. 


92. ணகரத்திற்கும்‌, னகரத்திற்கும்‌ பின்வரும்‌ நகரம்‌, முறையே 
ணகரமாகவும்‌, னகரமாகவும்‌ திரியும்‌. - 


(உ-ம்‌) கண்‌ * நெடிது - கண்ணெடிது 
பின்‌ 4 நெடிது ௪ பின்னெடிது. 


33. ல்‌ *த்‌ changed Intoற ற்‌. 
33: லகரமும்‌ தகரமும்‌ புணரும்பொழுது, இரண்டும்‌ றகரமாம்‌. 
(௨-ம்‌) கடல்‌ 4 திரை - கடற்றிரை 
வில்‌ 4 தழும்பு = விற்றழும்பு 
Elislon of one ந்‌. 
ஒரு றகரம்‌ செடுதலுமுண்டு. 
(௨-ம்‌) பால்‌ * தீது - பாறீது. 


34. ல்‌ *ந்‌ hanged InNfowன்‌ *ன்‌, 
94. லகரமும்‌ நகரமும்‌ புணரும்பொழுது, இரண்டும்‌ னசுரமாம்‌. 
(௨-ம்‌) கல்‌ 4 நன்று * கன்னன்று 
நல்‌ * நெறி ௪ நன்னெறி 
Elislon of one ன்‌. 
ஒரு னசரம்‌ கெடுதலுமுண்டு. 
(௨-ம்‌) விரல்‌ - நீண்டது ௪ விரனீண்டது. 
35. ள்‌ *த changed IntoLl +L 
| 35, ளகரத்திற்குப்பின்‌ தகரம்‌ வரின்‌, அவை இரண்டும்‌ டகரமாம்‌. 


10 
(௨-ம்‌) முள்‌ * தீது ௪ முட்டீது, 
ElisionofoneL 
ஒரு டகரம்‌ கெடுதலுமுண்டு. 
(௨-ம்‌) நாள்‌ 4 தோறும்‌ - நாடோறும்‌. 


36. ள்‌ *+ந்‌ changed inNoணை +ண்‌. 
36, ணம்‌ நகரமும்‌ புணரும்பொழுது இரண்டும்‌ ணகரமாம்‌. 
(௨-ம்‌) முள்‌ * நுனி - முண்ணுனி 
கள்‌ - நாற்றம்‌ = கண்ணாற்றம்‌. 
Elision of one ண்‌. 
ஒரு ணகரம்‌ கெடுதலுமுண்டு. 
(உ-ம்‌) அருள்‌ * நலம்‌ ௪ அருணலம்‌. 
37. Omission off precededbyண்‌, ன்‌ Not Joined with 
a single short letter. 


37. ணகரத்திற்குப்‌ பின்னும்‌, னகரத்திற்குப்‌ பின்னும்‌ மொழிமுதல்‌ 
நகரம்‌ கெடும்‌. 
(௨-ம்‌) கவண்‌ * நெடிது - கவணெடிது 
கலன்‌ * நெடிது - கலனெடிது 
38. Omission of the abbreviated ௨ before a vowel. 
38. மொழியீற்றுக்‌ குற்றியலுகரம்‌ உயிரெழுத்துக்கு முன்‌ கெடும்‌, 
(௨-ம்‌) காடு 4 அலர்ந்தது ௫ காடலர்ந்தது. 
39. More changes than one In the combination of words, 
99, வேறு பல விகாரங்களும்‌ உண்டு. 
பனங்காய்‌ 
அரசங்கோடு. 


(உ-ம்‌) பனை * காய்‌ 
அரசு * கோடு 
என வருவனவாம்‌, 


ஆ ந்‌ ச லை கய 


11 
இரண்டாவது 
சொல்லதிகாரம்‌ 
2. ETYMOLOGY 


40. Parts of speech 

40. தமிழ்ச்சொற்கள்‌ பெயர்‌, வினை, இடை, உரி என்று நான்கு 
வகையாம்‌. த இருக்‌ 

41. Noun 

41. பொருளின்‌ பெயரைக்‌ காட்டுவது பெயர்ச்சொல்லாம்‌. 


(௨-ம்‌) தேவன்‌, நகரம்‌, மரம்‌, வீடு, நன்மை. 
42, Verb 
42. பொருளின்‌ தொழிலைக்‌ காட்டுவது வினைச்சொல்லாம்‌. 
(௨-ம்‌) நட, இரு, வாசிக்கிறேன்‌. “ 
43. Particle 
48. தனித்த! வழங்குதலின்றி, பெயர்‌ வினைகளை அடுத்து வருவது! 
இடைச்சொல்லாம்‌. 

(௨-ம்‌) அதுவே என்பதில்‌, ஏ என்பதும்‌, 
அவனுமிவனும்‌ என்பதில்‌ உம்‌ என்பதும்‌ 
இடைச்சொற்களாம்‌. 

44. Qualifying word; Adjective or Adverb. 
74... பெயர்ச்சொல்லையும்‌ வினைச்சொல்லையும்‌ தமழுலி, 
அவைகளுக்குரிய குணத்தைக்காட்டுவது உரிச்சொல்லாம்‌. 

(௨-ம்‌) கடிக்கமலம்‌. 

இதில்‌, கடி. என்பது கமலம்‌ என்னும்‌ பெயரைத்‌ 
தழுவிய உரிச்சொல்லாம்‌. 
மிகவும்‌ உழைத்தான்‌. 
இதில்‌, மிகவும்‌ என்பது உழைத்தான்‌ என்னும்‌ 
வினையைத்‌ தழுவிய உரிச்சொல்லாம்‌. 


12 
1. பெயரியல்‌ 


1. NOUNS 
45, Characterlstics of a Noun, 
45. பெயர்ச்சொல்லில்‌ திணை, பால்‌, இடம்‌, வேற்றுமை என நான்கு 
பொருளை அறியவேண்டும்‌. 
46. Class. ்‌ 
16. திணை என்பதற்குக்‌ குலம்‌ என்று அருத்தமாம்‌. 
அது உயர்திணை என்றும்‌,அஃறிணை என்றும்‌ இருவகையாம்‌. 
மக்கள்‌, தேவர்‌, நரகர்‌ உயர்திணையாம்‌. 
மற்றப்பொருள்கள்‌ எல்லாம்‌ ௮ஃறிணையாம்‌. 
47. Gender and Number. ்‌ 
47. ஆண்பால்‌, பெண்பால்‌, பலர்பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ 
எனப்‌ பால்‌ ஐந்தவகையாம்‌. 
(உ-ம்‌) உயர்திணை, ஆண்‌ பால்‌ : மனிதன்‌ 
> பெண்பால்‌ : மனைவி 
பலர்பால்‌ : மனிதர்கள்‌ 
அஃறிணை. ஒன்றன்பால்‌ : மரம்‌ 
பல்வின்பால்‌ : வீடுகள்‌ 
ஆண்பால்‌, பெண்பால்‌, ஒன்றன்பால்‌ ஆதிய இம்மூன்றும்‌, 
ஒருமை” என்னப்படும்‌. 


பலர்பால்‌, பலவின்பால்‌ ஆதிய இவ்விரண்டும்‌ பன்மை? 
என்னப்படும்‌, 


1: கால இடைநிலைகளை ஏற்காதனவாய்‌ வேற்றுமை உருபுகளை 
ஏறக வல்லனவாய்த்‌ திணை, பால்‌, எண்‌, இடம்‌ ஆகியனவற்றை 
உ ணர்த்துவனவாய்‌ அமைவன பெயர்ச்சொற்கள்‌ என்க. 

2. ஒருமை, பன்மை, என 'எண்‌” இருவகைப்படும்‌. 

3. 'என்னப்படும்‌' எனும்‌ 
'எனப்படும்‌' என னகர மெய்‌ இடைகுறைந்து வழங்குகில்‌ 
"எனப்ப [ 1 ன்றது. 
EE எனப்படும்‌! எனும்‌ இருவகை ஆட்சியும்‌ 
இரா; பல்‌ இடம்பெற்றுள்ளமை நோக்கத்தக்கது. (எனப்படும்‌! 
ஆட்சி: காண்க, வரிசை எண்‌: /3, 70)... 


சொல்வழக்கு இன்றைய தமிழில்‌, - 


13 


48. Person. 
48. இடமென்பது தானம்‌, அது தன்மை, முன்னிலை, படர்க்கை என 
மேவகையாம்‌. ்‌ 
ம்னு AS i ம 
(உ-ம்‌) “ட தன்மை : ஓருமை: நான்‌, அடியேன்‌ 
பன்மை : நாம்‌, நாங்கள்‌, 
அடியேம்‌ 


(2) முன்னிலை: ஒருமை: நீ 
பன்மை: நீங்கள்‌ 


| 

| (3) படர்க்கை! ஒருமை : அவன்‌, அவள்‌; 
| பன்மை .: “அவர்கள்‌, : 
I மரங்கள்‌, நிலங்கள்‌ 
49. Case 

49. பெயரின்‌ பொருளை வேறுபடுத்துவதே வேற்றுமையாம்‌.” 

50, Ist or Nominative Case. 


50. பெயரின்‌ இயல்பே முதல்‌ வேற்றுமையாம்‌. அது எழுவாய்‌ 
[வேற்றுமை] எனவும்படும்‌. 
(உ-ம்‌) 'கண்ணன்‌ வந்தான்‌] 
51. Sign of the 2nd or accusative case. 
51 இரண்டாம்‌ வேற்றுமையின்‌ உருபு ஐ யாம்‌. 
(௨-ம்‌) மனிதனை, தந்தையை, மரத்தை, வீட்டை. 


1. உதாரண வரிசையில்‌ () தன்மை ஒருமையில்‌ 'யான்‌', 
என்பதனையும்‌ தன்மைப்‌ பன்மையில்‌ 'யாம்‌!, 'யாங்கள்‌' 
என்பவற்றையும்‌ (2) முன்னிலைப்‌ பன்மையில்‌ 'நீர்‌' 


என்பதனையும்‌ (3) படர்க்கை ஒருமையில்‌ 'அது' என்பதனையும்‌ 
படர்க்கைப்‌ பன்மையில்‌ 'அவை' என்பதனையும்‌ இணைத்துக்‌ 
கொள்க. 


2. . அது எட்டு வகைப்படும்‌. 


14 
52. Signs of the 3rd Case or Instrumental Ablative. 
52. மூன்றாம்‌ வேற்றுமையின்‌ உருபுகள்‌ அல்‌, அன்‌, ஓடு, ஒடு , உடன்‌ 
என்பவையாம்‌. 
(௨-ம்‌) மரத்தால்‌, மனிதனான்‌, அரசரொடு, 
தோழரோடு, அவருடன்‌. 
53. Sign of the 4th or Dalive case. 
52. நான்காம்‌ வேற்றுமையின்‌ உருபு கு. என்பதேயாம்‌. 
(௨-ம்‌) தந்தைக்கு, வீட்டுக்கு. 
54. Signs of the 5th case or Ablative of motion. 
24. ஐந்தாம்‌ வேற்றுமையின்‌ உருபு இல்‌, இன்‌, நின்று; இருந்து 
என்பவையாம்‌. 
(௨-ம்‌) தந்தையில்‌, வீட்டின்‌, மரத்தினின்று, 
பட்டணத்திலிருந்து. 
55. Signs of the 6th or Genitive case. 


55. ஆறாம்‌ வேற்றுமையின்‌ உருபுகள்‌ அது, அத, அ, உடைய 
என்பவையாம்‌. 


(உ-ம்‌) தந்தையது கை, தனாது ,தலை, தன 
கைகள்‌, தந்தையுடைய கட்டளை. 


56. Signs of the 7th case or Local Ablative. 


26, ஏழாம்‌ வேற்றுமையின்‌ உருபு இல்‌, இடத்தில்‌* , கண்‌ 
முதலியவையாம்‌. 


ம (௨-ம்‌) அவனில்‌, தந்தையிடத்தில்‌”, மரத்தின்கண்‌. 


ஸ்‌ 


'இடத்தில்‌' என்பதனை 'இடம்‌' எனக்‌ கொள்ளுதலே நன்று. 
'இடத்தில்‌' என்பதில்‌ (இடம்‌ 4 அத்து 4+ இல்‌) இடம்‌, இல்‌ எனும்‌ 
இரு ஏழாம்‌ வேற்றுமை உருபுகள்‌ அமைதல்‌ காண்க. (அத்து - 


சாரியை) 


பீடு 
57. 51075 of the 8th or vocative case. 
52 எட்டாம்‌ வேற்றுமையின்‌ உருபுகள்‌ ஏ, ஆ முதலியவாம்‌." 
அது விளிவேற்றுமை என்றும்‌ சொல்லப்படும்‌. 
(உ-ம்‌) மனிதனே, அண்ணா. 
58. The Parlicle இன்‌ 
58. முதல்‌ வேற்றுமையும்‌ எட்டாம்‌ வேற்றுமையும்‌ தவிர, மற்ற 
| வேற்றுமைகள்‌ இன்‌ சாரியை பெறும்‌. 
(௨-ம்‌) தந்‌்தையினை, கையினால்‌, சோற்றிற்கு, 
மரத்தினிலிருந்து, பசுவினது, வீட்டின்கண்‌. 
59. Nouns ending in அம்‌. 
59. மகரவீற்றுப்‌ பெயர்ச்சொற்கள்‌ வேற்றுமைப்படும்பொழுது, அம்‌ 
என்பது கெட, அத்துச்சாரியை பெறும்‌. 


(௨-ம்‌) மரம்‌, மரத்தை, மரத்தால்‌. 


1. விளிவேற்றுமைக்குத்‌ தனியாக உருபு சுட்டும்‌ மரபில்லை. 

ஒரு பெயர்‌ விளி ஏற்கும்‌ பொழுது ஈறு கெடுதல்‌, ஈறு திரிதல்‌, ஈறு 
மிகுதல்‌, ஈற்றயல்‌ நீளல்‌ என எய்தும்‌ மாற்றங்களை விளியுருபு 
என்பர்‌. 
விளி அண்மை விளி, சேய்மை விளி ஏன இருவகைப்படும்‌. 

தம்பி, ஐய - அண்மை விளி. 

(அண்மை விளியில்‌ இயல்பும்‌, ஈறு கெடலும்‌) 

தம்பீ, அப்பா, ஐயாவே சேய்மை விளி. 

(சேய்மை விளியில்‌ ஈறு திரிதலும்‌ ஈறுகெட்டு அயல்‌ நீளலும்‌) 
மேலும்‌ உதாரணம்‌: 

அன்னை - அன்னாய்‌ - ஈறு திரிதல்‌ 

மன்னன்‌ - மன்ன - ஈற! கெடுதல்‌ 

மகன்‌ - மகனே - ஈற்றில்‌ ஓரெழுத்து மிகுதல்‌ 

தம்பி. தம்பீ - ஈறு திரிதல்‌ 

மக்கள்‌ - மக்காள்‌ - ஈற்றயல்‌ திரிதல்‌ 


16 


60.The noun எல்லாம்‌ பக 
60. எல்லாம்‌ என்பது [வேற்றுமை உருபு ஏற்கும்‌ பொழுது] 
அற்றுச்சாரியையும்‌” உருபின்மேல்‌ உம்மும்‌ பெறும்‌. 
(௨-ம்‌) எல்லாவற்றையும்‌. 
61. Nouns ending in டு, று 
61 [வேற்றுமைப்படும்‌ பொழுது] நெடிற்றொடர்‌, உயிர்த்தொடர்க்‌ 
“குற்றுகரங்களிலே, உகரம்‌ ஏறிநின்ற டகர, றகர மெய்கள்‌ 
பெரும்பாலும்‌ இரட்டும்‌. 
(உ-ம்‌) ஆடு : ஆட்டை; ஆட்டுக்கால்‌. 
சோறு : சோற்றை; சோற்றுச்சுவை. 
உதடு : உதட்டை; உதட்டுநோய்‌. 
கயிறு : கயிற்றை; கயிற்றுப்பின்னல்‌. 
சிறுபான்மை ககர, தகர மெய்களும்‌ இரட்டும்‌. 
(உ-ம்‌) வெருகு : வெருக்குக்கண்‌. 
எருது : எருத்துத்தோல்‌. 
62. Plural terminations of nouns of the rational class. 
62. உயர்திணைப்‌ பன்மைப்பாலின்‌ விகுதிகள்‌ அர்‌, ஆர்‌, கள்‌, மார்‌ 
என்பவையாம்‌. 
(௨-ம்‌) குழையர்‌, குழையார்‌, மனுக்கள்‌, குருமார்‌, 
[வேற்றுமை உருபேற்கும்பொழுது] 
குழையரை, குழையாரால்‌, மனுக்களுக்கு, 
குருமாருக்கு. 
63. Paradigm 


63. மேற்சொல்லிய வேற்றுமைகளைக்‌ காட்டிய அட்டவணை 
வருமாறு: 


* அற்றுச்‌ சாரியையுடன்‌ 'இன்‌' சாரியை பெறுதலும்‌ உண்டு. 


(௨-ம்‌) எல்லாவற்றினையும்‌. 


தந்தைகளுக்கு 


தந்தையில்‌-யின்‌-யிலிருந்து தந்தைகளில்‌ 
-யினின்று 


| ஸர்‌ | தந்தையினது-மினுடைய தந்தைகளினது 
vii தந்தைகளிடத்தில்‌ 


ட்‌ தந்தைகளே 

84, 0601815101 of அது, இது, எது, யாது. 

64. அது, இது, எது, யாது என்னும்‌ அஃறிணையொருமைச்‌ சுட்டுப்‌ 
பெயர்கள்‌, [வேற்றுமை உருபுகனை ஏற்கும்பொழுது] அன்‌ 
சாரியையும்‌, இன்‌ சாரியையும்‌", அவை, இவை, எவை, யாவை. 
என்னும்‌ பன்மைச்‌ சுட்டுப்‌ பெயர்கள்‌ அற்றுச்சாரியையும்‌' 
டெறும்‌. (௨-ம்‌) 


அவை, அவைகள்‌, 


EE 

1 அஃறிணையொருமைச்‌ சுட்டுப்‌ பெயர்கள்‌ 'இன்‌' சாரியை 
பெறுதல்‌ சிறப்பும்‌ பெருவழக்குமின்று 

2. அவை, இவை, எவை, யாவை என்னும்‌ பன்மைச்‌ சுட்டுப்‌ பெயர்‌ 
கள்‌. வேற்றுமை உருபுகளை ஏற்கும்பொழுது, அற்றுச்‌ 


சாரியையும்‌, அற்றுச்சாரியையுடன்‌ இன்‌ சாரியையும்‌ பெறும்‌. 
(எ-கா) அவற்றினால்‌, இவற்றினால்‌ 


18 


65.Declension of Ist Personal pronoun 

65. இரண்டாவது முதலான வேற்றுமை உருபுகளை ஏற்கும்போது 
[தன்மையைக்‌ குறிக்கும்‌] நான்‌, யான்‌ என்பவை என்‌ எனவும்‌, 
நாம்‌, என்பது நம்‌ எனவும்‌ [யாம்‌ என்பது] எம்‌ எனவும்‌, நாங்கள்‌ . 
என்பது [நங்கள்‌ எனவும்‌ ] [யாங்கள்‌ என்பது] எங்கெ 


திரியும்‌. (உ-ம்‌) 
பட்டடை [யாம்‌],_நாங்கள்‌_ [யாங்கள்‌]. | 


நம்மை, எம்மை, எங்களை 


ட்‌ 

0 - 3 

நம்மால்‌;” எங்களால்‌ . |. 
66. Declension of 2nd personal pronoun . | 
66. இரண்டாவகு (மதலிய வேற்றுமை உருபுகளை ஏற்கும்போது, i 


$ீருண்ணிலைப்‌ பெயர்களான] நீ என்பது உன்‌ ்‌ எனவும்‌, நீர்‌ 
என்றா உம்‌ எனவும்‌, நீங்கள்‌ என்பது உங்கள்‌ எனவும்‌ திரியும்‌, ' 


உம்மை, உங்களை 


உம்மால்‌, உங்களால்‌ 
67. Declension of the reflective pronoun 
67. இரண்டாவது முதலிய வேற்றுமை உருபுகளை ஏற்கும்போது, 
[மூவிடப்‌ பொதுப்பெயர்களான] தான்‌ என்பது தன்‌ 
எனவும்தாம்‌ என்பது தம்‌ எனவும்‌, தாங்கள்‌ என்பது தங்கள்‌ 
எனவும்‌ திரியும்‌. ம்பம்‌ J ்‌ 


தன்னை தம்மை, தங்களை 
தன்னால்‌ தம்மால்‌, தங்களால்‌ 


19 


2. வினையியல்‌ 
(1. Verbs 
68. Analysis of verbs 
68. வினைச்சொல்லில்‌ பகுதி, விகுதி, மூவிடம்‌, ஐம்பால்‌, காலம்‌, 
ஏவல்‌, வியங்கோள்‌, ஈரெச்சம்‌, எதிர்மறை, தொழிற்பெயர்‌ 
இப்பத்தினையும்‌ அறியவேண்டும்‌. 
69. Root 
69. வினைச்சொல்லில்‌ முதனிலையாய்‌ நிற்கும்‌ பகாப்பதங்களே 
பகுதிகளாம்‌. 
(உ-ம்‌) நடந்தான்‌, படித்தான்‌ - இவைகளில்‌ நட, 
படீ என்பவை பகுதியாம்‌. 

70. Terminations 


70. துணையையும்‌, 


பாலையும்‌, இடத்தையும்‌ காண்பித்து, 
வினைச்சொல்லின்‌ ஈற்றில்‌ நிற்பதே விகுதி என்பதாம்‌. 


Terminations of verbs tabulated. 


ந்தோம்‌ 
வந்தீாவந்தீர்கள்‌ 


இவ்‌ விகுதிகளோடு வழங்குகிற வினைச்சொல்‌ வினைமுற்று 
எனப்படும்‌. 


20 
Ti. Tense 
71. காலம்‌ இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, ' எதிர்காலம்‌ என 


மூவகையாம்‌. இவை : பகுதி, விகுதி இரண்டிற்கும்‌ நடுவே வரும்‌ 
இடைநிலைகளால்‌ பெரும்பாலும்‌ குறிக்கப்படும்‌. 


72. Signs of the Past Tense 
72. த்‌, ட்‌, ற்‌ இம்மூன்று மெய்யெழுததுகளும்‌, இன்‌ என்பதும்‌, 
இறந்தகாலத்தைக்‌ குறிக்கும்‌ இடைநிலைகளாம்‌. (உ-ம்‌. 


பகுதி | இடைநிலை | விகுதி வினைமுற்று 
2: 2 
காண்‌ கண்டேன்‌ 
தான்‌] 

அனுப்பு 


| ஏன்‌ | அனுப்பினேன்‌ | என்‌ 


73. Signs of the Present Tense 


72. கிறு, ன்று, ஆநின்று A நிகழ்‌ காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
இடைநிலைகளாம்‌. 


(உ-ம்‌) 


74. Signs of the Future Tense 


74. ப்‌,வ்‌ இவ்விரண்டு ஒற்றும்‌ எதிர்காலத்தைக்‌ குறிக்கும்‌ 
இடைநிலைகளாம்‌, 


பி 


21 
75. Paradigm of Verbs 


75. இம்மூன்று காவ இடைநிலைகளும்‌ விகுதிகளோடே வழங்குகிற 
தத்தா 


நிகழ்காலம்‌ | இறந்தகாலம்‌ | எதிர்காலம்‌ 
டப்ப ப்பட்‌ ண்டு 


| படிப்பாய்‌ | 


படிப்பான்‌ 
ல்‌ எட்டு 
அத | படிக்கிறது | படித்தது | படிப்பது | 

்‌ ் பத்தோ 


அவர்‌ 


அவர்கள்‌ [படிக்கிறார்கள்‌ 


உம்‌ விகுதியைப்‌ பெற்றுவரும்‌ செய்யும்‌ என்னும்‌ முற்று, 

எதிர்காலத்தைக்‌ காட்டிக்கொண்டு, அஃறிணை ஒருமை 
பன்மைகளில்‌ பெரும்பாலும்‌ வரும்‌. 

(௨-ம்‌) அது படிக்கும்‌, அவை படிக்கும்‌. 

76. Imperative 

76. ஏவலாவது, கட்டளைப்‌ பொருளுள்ள முற்றுச்சொல்லேயாம்‌; 

அது முன்னிலையிடத்தை மாத்திரம்‌ பெறும்‌; வினைச்சொல்லின்‌ 

பகுதியே ஒருமை ஏவலாம்‌; அதனோடு உம்‌ விகுதியாயது, 

உம்மோடே கள்‌ விகுதியாவது புணர்ந்தால்‌, பன்மை ஏவலாம்‌. 


(உ-ம்‌) படி, படியும்‌, படியுங்கள்‌. 
77. The Optative 
77. வியங்கோளாவது இருதிணை, ஐம்பால்‌, முபிடங்களுக்கும்‌ 


22 


உரித்தாய்‌ மரியாதையாப்‌ ஏவும்‌ ஏவல்‌ விளையுற்றுச்‌ 
சொல்லேயாம்‌' (௨-ம்‌) 


செய்யக்‌ கடவேன்‌ 


வாழ்வேனாக 
செய்யக்‌ கடவாய்‌ 


செய்யக்‌ கடவன்‌ 


வாழ்வாயாக 
வாழ்வாளாக 
வாழ்க செய்யக்‌ கடவோம்‌ 
செய்யக்‌ கடவீர்‌ 


செய்யக்‌ கடவள்‌ 
செய்யக்‌ கடவது 


வாழ்க வாழ்வீராக 
வாழ்வீர்களாக | செய்யக்கடவீர்கள்‌ 


வாழ்க. |வாழ்வார்களாக | செய்யம்கடவர்கள்‌ 


அவை | வாழ்க | வாழ்வனவாக | செய்யக்‌ கடவன 


78. Participies 

78. எச்சம்‌ என்பது முறைய; அத வினையெச்சமெவவும்‌ 
பெயசெச்சமெனவும்‌ இழு வகையாம்‌. 

79, Dependent Verbal forms, or Adverbial Participles 


79, முக்கால, வினைமுற்றுகளைக்கொண்டு முடிவன வினை 
யெச்சமாம்‌;” வினையெச்சங்கள்‌ முன்றாம்‌, 


1, மரியாதையாய்‌ ஏவும்‌ ஏவல்‌ வினைமுற்றுச்‌ சொல்‌ என்பதினும்‌, 
உரைப்போனின்‌ விருப்பத்தை வெளிப்படுத்தி (மரியாதை 
யாய்க்‌ கட்டளையிடவும்‌ வாழ்த்த, வேண்ட, சபிக்சுவம்‌ 
பயவ்பட்டு எவல்போல்‌ வரும்‌ ளொல்‌ எனவே சிறப்பு. 

2. முக்காலர்று. ஏிலைமுறுகளைக்‌ கொண்டு மூடி எச 
(வி) சொற்கள்‌ விவயெச்சமாம்‌. 

ம, தெரிநிலை விவையயச்சம்‌, கால அடிப்படையில்‌ இறந்தகால 
வினையெச்சம்‌, எதிர்கால வினையெச்சம்‌, நிதுத்கால 
வினையெச்சம்‌ என மூவசைப்படுத்தப்படுவதையே இய்மு இறு 
முழிச்சி 


23 
(௨-ம்‌) (௧) படித்து, வந்து, சொல்லி, விட்‌ 
றந்த கால வினையெச்சமாம்‌. 
['படி.த்து வென்றான்‌'வந்து சென்றான்‌' என அமையும்‌] 
(௨) படித்தால்‌, வந்தால்‌, சொன்னால்‌, விட்டால்‌, 
படிக்கின்‌, வரின்‌, சொல்லின்‌, விடின்‌ என்பவை 
எதிர்கால வினையெச்சமாம்‌. 
(வந்தால்‌ கொடுப்பேன்‌', “சொன்னால்‌ தருவேன்‌” 
என அமையும்‌] 


என்பவை 


(௩) படிக்க, வர, சொல்ல, விட என்பவை 
முக்காலத்துக்கும்‌ பொதுவான வினையெச்சமாம்‌.” 
[படிக்க வந்தேன்‌', 'படிக்க வருகிறேன்‌', 'படிக்க 
வருவேன்‌' என அமையும்‌] 
80. Relative verbal forms, or adjective participles. 


80. பெயர்ச்சொல்லைக்‌ கொண்டு முடியும்‌ எச்சம்‌ பெயரெச்சமாம்‌; 
பெயரெச்சம்‌ மூவகையாம்‌. 


(௨-ம்‌) படித்த என்றாற்போல்வன இறந்தகாலப்‌ 
பெயரெச்சமாம்‌. 
படிக்கிற என்றாற்போல்வன 
நிகழ்காலப்‌ பெயரெச்சமாம்‌. 
படிக்கும்‌ என்றாற்போல்வன 
எதிர்காலப்‌ பெயரெச்சமாம்‌. 


1. இவற்றைச்‌ 'செய்து' என்னும்‌ வாய்பாட்டு இறந்தகால வினை 
யெச்சம்‌ என மரபிலக்கண நூல்கள்‌ கூறும்‌. 

2. இவற்றைச்‌ 'செயின்‌' என்னும்‌ வாய்பாட்டு எதிர்கால வினை 
யெச்சம்‌ என மரபிலக்கண நூல்கள்‌ கூறும்‌. 

3. இவற்றைச்‌ “செய்‌ என்னும்‌ வாய்பாட்டு நிகழ்கால 
வினையெச்சம்‌ என மரபிலக்கண நூல்கள்‌ கூறும்‌. நிகழ்கால 
வினையெச்சம்‌ ஏனைக்‌ காலத்திற்கும்‌ பொதுவாக அமைவது 
கொண்டு இங்கு இவை நிகழ்கால வினையெச்சம்‌ எனக்‌ 
குறிக்கப்பெறொமல்‌ 'முக்காலத்துக்கும்‌ பொதுவான வினை 
யெச்சம்‌' எனக்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


24 

81. Negative Verbs \ 
81. தொழிலை ஸ்றுக்கெற வினைச்சொல்லே எதிர்மறை என்னப்படும்‌. 
Finite Negative Verbs 


இடைநிலையின்றிப்‌ பகுதியும்‌ விகுதியும்‌ புணர்ந்துவருவது 
முக்காலத்துக்கும்‌ பொதுவான எதிர்மறை வினைமுற்றாம்‌. 


ப 
நீங்கள்‌ 1 
அவன்‌ 
அவள்‌ 
ன 


Negative Dependent Verbal Forms 
எதிர்மறை வினையெச்சமாவன: 


படியாமல்‌ [அழிந்தான்‌] ,படியாது [திரிந்தது] என வருவனவாம்‌. 


Negative Relative Verbal Forms 
எதிர்மறைப்‌ பெயரெச்சமாவன: 


படியாத [பெண்‌], செய்யாத [சிலை] என வருவனவாம்‌. 


Negative Imperative 
எதிர்மறை ஏவலாவது : 


ள்‌ ஸ்‌ 
நீ 


ஒருமையில்‌ படியேல்‌ எனவும்‌, பன்மையில்‌ படியன்மின்‌ எனவும்‌ 
வருவனவாம்‌. 
82. Verbal Nouns 
82. தல்‌, அல்‌, கை என்பவை வினைப்பகுதியோடே புணரவரும்‌ 
சொற்கள்‌ தொழிற்பெயராம்‌. 

(௨-ம்‌) செய்தல்‌, செயல்‌, செய்கை, படித்தல்‌, ஈகை. 
ம ச்‌ (ம [வினைப்பகுதியோடு கூடிய] இறந்தகால நிகழ்கால 
விவ டே புணரவரும்‌ சொற்களும்‌ தொழிற்பெயராம்‌. 


2 


(உ-ம்‌) படிக்கின்றமை, படித்தமை, 


சொல்லுகின்றமை, 
சொன்னமை. 


அமை என்பது வினைப்பகுதியோடே புணர வரும்‌ சொற்கள்‌ 
எதிர்மறைத்‌ தொழிற்பெயராம்‌. 


(உ-ம்‌) படியாமை, . கொடாமை. 


83. Participial Nouns 


83. முன்பு ஒரு பொருளின்‌ தொழிலை உணர்த்‌ 
சொல்லாயிருந்து, 


இ, முற்றுவினைச்‌ 
பின்‌ அப்பொருளுக்குப்‌ பெயராய்‌ வருவது 


வினையாலணையும்‌ பெயராம்‌. அது ஈறு இரிந்தும்‌ திரியாதும்‌ 
வரும்‌. 


(௨-ம்‌) நிகழ்காலம்‌ இறந்தகாலம்‌ எதிர்காலம்‌ 
பால்‌ ம டத படித்த வன்‌ ப , 


படிப்பவன்‌ 


| பலவின்பால்‌ | | படிக்கிறவை | 


x ப] எனும்‌ எதிர்மறை இடைநிலையும்‌, 


மை எனும்‌ 
தொழிற்பெயர்‌ விகுதியும்‌" எனக்‌ கொள்க. 


26 


3. இடைச்சொல்லியல்‌ 
lil. Particles 


84. Classes of Particles 
84. வேற்றுமை உருபுகளும்‌, வினை உருபுகளும்‌, சாரியைகளும்‌, 
உவமைச்‌ சொற்களும்‌, தத்தம்‌ பொருளைக்‌ காட்டிய சொற்களும்‌, 
இசை நிறைக்கிற சொற்களும்‌, அசை நிறைக்க சொற்களும்‌, 
குறிப்பின்‌ வருகிற சொற்களும்‌ என இடைச்சொற்கள்‌ 
எட்டுவகையாம்‌. 
85. Increments 
85. அன்‌, அன்‌, இன்‌, அல்‌, அற்று, இற்று, அத்து, ௮5, தம்‌, நம்‌, நும்‌, 
ஏ,௮,௨,ஐ,கு,ன்‌ இப்பதினேமும்‌ சாரியைகளாம்‌. ்‌ 
(உ-ம்‌) மூன்றுகால்‌ - முன்றே கால்‌ : என்பதில்‌ 
ஏ சாரியை வந்தது. 
மனிதன்‌*கு மனிதனுக்கு : என்பதில்‌ 
௨ சாரியை வந்தது. 
86. Words of Comparison 
86, போல, ஒப்ப, நேர, நிகர, படி முதலியவை உவமைச்‌ 
செொற்களாம்‌. . 
(உ-ம்‌) இதைப்‌ போல, அதற்கொப்ப. 
2 


87. Particles of Varlous Meanings 
87. ஏ, ஓ, உம்‌, என, என்று, என்பவன்‌, ஆனவன்‌, என்பது, ஆனது, 
அவது, ஆ, முன்‌, பின்‌, 8ம்‌, மேல்‌, என்றா, எனா, அந்தோ 
முதலியவை தத்தம்‌ பொருளைக்காட்டிய இடைசொற்களாம்‌. | 
உவம உருபுகளாம்‌. 
2. எடுத்துக்காட்டுகள்‌ : 

புலிபோலப்‌ பாய்ந்தான்‌, வானொப்பப்‌ ' பரந்த உள்ளம்‌, 
பொன்நேர்‌ புதுமலர்‌, மலைநிகர்‌ தோள்‌, (சொன்னபடி செய்தான்‌]. 


27 


88. Uses of ஏ 
88. ஏ அறுவசைப்‌ பொருளைத்‌ தரும்‌; அவையாவன ; 
புதேற்றம்‌ - (உ-ம்‌) சன்மார்க்கருக்கே புகழ்‌ 
(ர எண்‌ (உ-ம்‌) நிலமே, சலமே, தீயே, வளியே. 
பீருவினா . (உ-ம்‌) நீயே தந்தாய்‌? 
(1) பிரித்தல்‌ (உ-ம்‌) ' அவனே தந்தான்‌ 
(9) ஈற்றசை (உ-ம்‌) பகர்ந்தனனே 


(ர்‌ இசைநிறை (உ-ம்‌) ஏயே யிவளொருத்தி 
89. Uses of ஓ 
89. ஓகாரம்‌ எட்டுப்பொருளைக்‌ காட்டும்‌; அவையாவன: 
() பிரித்தல்‌ (உ-ம்‌) அவனோ செய்தான்‌ 


(॥) ஒழியிசை (உ-ம்‌. வேலைசெய்யவோ போகிறாய்‌ 
(4) எதிர்மறை (உ-ம்‌) நானோ சொன்னேன்‌ 


(0) வினா (உ-ம்‌) அவனோ பேசினான்‌? 

(9) தெரிநிலை (உ-ம்‌) நன்றோ வன்று, இதோ வன்று 

(4) கழிதல்‌ (உ-ம்‌) நைதலின்றி நல்லறஞ்‌ 
செய்தாலோ உயிருய்யும்‌ 

(ஸர) சிறப்பு (உ-ம்‌) ஓஓ பெரியன்‌ 


(ஸர) அசைநிலை (உ-ம்‌) ஓஓ உவமன்‌ 
90. Uses of உம்‌. 
90. உம்‌ என்பது எட்டுப்‌ பொருளைக்‌ காட்டும்‌; அவையாவன: 


() எதிர்மறை (உ.ம்‌) வருதலும்‌ இத. 


(॥) எச்சம்‌ (உ-ம்‌) சாத்தனும்‌ வந்தான்‌ 

(1) முற்று (உ-ம்‌) தமிழ்நாட்டு மூவேந்தரும்‌ 
வந்தார்கள்‌. 

(4) எண்‌ (உ-ம்‌) பொன்னும்‌, வெள்ளியும்‌, 
ஈயமும்‌, 

(9) சிறப்பு (உ-ம்‌) குறவரும்‌, மருளுங்‌ குன்றம்‌ 

(4) ஐயம்‌ (உ-ம்‌) பத்தானாலும்‌ எட்டானாலும்‌ 


(ஸர) ஆக்கம்‌ (உ-ம்‌) பாலுமாயிற்று ்‌ 
(ஸர) தெரிநிலை (௨-ம்‌) அணுமன்று, பெண்ணுமன்று 


*'ஏஏ யிவளொருத்தி' எனக்‌ குறித்தல்‌ நன்று. 


28 
91. Uses of என, என்று. 


91 என, என்று இரண்டும்‌ ஏழு பொருளைத்‌ தரும்‌; அவையாவன : 


() உவமை (உ-ம்‌) கொடும்புலி பாய்ந்தெனப்‌ 
பாய்ந்தான்‌ 
(4) எண்‌ (உ-ம்‌) ஒன்றென, இரண்டென; 


அன்றியும்‌ என்றா, 
எனா இவ்விரண்டும்‌ 


இவ்வாறு வழங்கும்‌ . 
(14) குணம்‌ (உ-ம்‌) வெள்ளென விளங்கிற்று. 
(14) வினை (௨-ம்‌) கொள்ளெனக்‌ கொண்டான்‌. 
(4) பெயர்‌ (௨-ம்‌) உறையூரென்று 
சொல்லப்படுவது. 
(0) இசை (௨-ம்‌) ஒல்லென ஒலித்தது. 
(ர) குறிப்பு (உ-ம்‌) பொள்ளென வந்தான்‌. 


92. 5௨5 of என்பவன்‌; ஆனவன்‌ 
92. என்பவன்‌, ஆனவன்‌, இரண்டும்‌! உயர்திணைப்‌ பெயரோடும்‌, 
என்பது, அவது, ஆனது மூன்றும்‌ அஃறிணைப்‌ பெயரோடும்‌, 
இடைச்சொல்லாய்ப்‌ பொருளின்றி அடுத்து நிற்கும்‌ - 
(௨-ம்‌) சாத்தனென்பவன்‌, சாத்தனானவன்‌ 
தோட்டமென்பது, தோட்டமானது, தோட்டமாவது. 


1. “என்பவள்‌, ஆனவள்‌” என்பவற்றையும்‌ இணைத்துக்‌ கொள்க. 

2. நுட்பமான பொருளுண்டு. “சாத்தன்‌ வந்தான்‌' எனும்போது 
முன்‌ அறிமுகம்‌ உள்ளமையையும்‌ 'சாத்தன்‌ என்பவன்‌ வந்தான்‌' 
எனும்போது முன்‌அறிமுகம்‌ இன்மையையும்‌ உணர்த்தும்‌. 

3. 'சாத்தியென்பவள்‌, சாத்தியானவள்‌' என்பவற்றையும்‌ 
இணைத்துக்‌ கொள்க. 


29 


4. உரிச்சொல்லியல்‌ 
IV. Qualifying Words-Adjectives and Adverbs 


93. Kinds of Qualifying Words 

93. உரிச்சொல்‌ : பெயருரிச்சொல்லென்றும்‌, 

சொல்லென்றும்‌ இருவகையாம்‌. 

94. Adjectives 

94. (க) சிலவிடத்துப்‌ பெயரானது உரிச்சொல்லாக வரும்‌. 

(உ-ம்‌) நற்சிலை. - இதில்‌ நன்மையெனும்‌ 

பெயர்ச்சொல்‌ குணத்தைக்‌ காட்டிய 
உரிச்சொல்லாக வந்தது. 


வினையுரிச்‌ 


(௨) பெயர்ச்சொற்கள்‌ சிலவிடத்து உள்ள, ஆன என்னும்‌ 
பண்பை விளக்குமொழிகளோடு இணைந்து, உரிச்சொல்லாக 
நிற்கும்‌. 

(௨-ம்‌) அறிவுள்ள மனிதன்‌, செம்மையான பாதை. 


இப்பகுதியில்‌ உள்ளவற்றை உரிச்சொல்‌ குறித்த விளக்கங்கள்‌ 
என்பதைவிடப்‌ பெயரடை, வினையடை குறித்த விளக்கங்கள்‌ 
என்றே கருத வேண்டியுள்ளது. i 

உரிச்சொற்களும்‌ பெயரடை, வினையடையாச வரும்‌ எனும்‌ 
ஒரு கூறே இங்கு நினைவுகொள்ளத்தக்கதாகும்‌. 

உரிச்சொல்‌ என இப்பகுதியில்‌ எடுத்துக்காட்டப்‌ பெற்ற 
நற்சிலை, வட்டக்கல்‌ ஆகியவை மரபிலக்கணப்படி ஒரு சொல்‌ 
நீர்மையுற்ற பண்புத்தொகைச்‌ சொற்களேயாகும்‌. “றிய வீடு' 


என்பதிலுள்ள 'சிறிய' என்பது மரபிலக்கணப்படி. 
பெயரெச்சமேயன்றி உரிச்சொல்‌ ஆகாது. 'அறிவுள்ள மனிதன்‌', 
செம்மையான பாதை' என்பவற்றில்‌ உரிச்சொற்கள்‌ 


உள்ளனவாகக்‌ கூறும்‌ மரபோ அவற்றை உரிச்சொற்றொடர்‌ 
என அழைக்கும்‌ மரபோ தமிழில்‌ இல்லை. 


30 
(ங) சில பெயர்கள்‌ ஈறுகெட்டும்‌ திரிந்தும்‌ உரிச்சொல்லாகும்‌. 
(௨-ம்‌) வட்டம்‌, வட்டக்கல்‌ 
சிறுமை, சிறிய வீடு. 
(க) சில இயல்பாய்‌ உரிச்சொற்களுமுண்டு. 
(௨-ம்‌) நனி, கடி. 
95. Adverbs 
95. (க) சல வினையெச்சங்கள்‌ வினையுரிச்‌ சொற்களாக வழங்கும்‌. 
(உ-ம்‌) சாலப்‌ பேசினான்‌. 
(வ சில பெயர்ச்சொல்லோடே ஆய்‌ என்னும்‌ வினையெச்சம்‌ 
புணர்ந்து வினையுரிச்‌ சொல்லாகும்‌. 
(உ-ம்‌) சந்தோஷமாய்ப்‌ பேசினான்‌. 
௩) சில வினைப்பகுதிகளே ட இடத்து வினையரிச்‌ 
சொல்லாக வழங்கும்‌. | 
(உ-ம்‌) மிகு, மிகுபொருள்‌, ப ப 
உறு, உறுசெயல்‌. A 


உரிச்சொல்‌ பெயரடையாகவும்‌ வினையடையாசவும்‌” மறும்‌, 88 
அனால்‌, பெயரடையாசவும்‌. வினையடையாகவும்‌ - வரும்‌: 

அனைத்தும்‌ உரிச்சொற்கள்‌ எனக்‌ கூறுதல்‌ பொருந்தாது!) 
உரிச்சொல்‌: மரபில்களுப்படி வரையறை, oF 


செய்யுட்குரியனவாய்‌, பொதுவாகப்‌ பண்புப்பொருள்‌ 
குறிப்பனவாய்‌, பெயருக்கும்‌ வினைக்கும்‌. அடையோன்று 
உரிமைபூண்டு நிற்பனவாய்‌ அமைவன்‌ உரிக்சொற்களாம்‌;। (இவை 
'ஒருபொருள்‌ குறித்த பலசொல்‌' எனவும்‌ ல ம்‌ குறித்த 
ஓருசொல்‌' எனவும்‌ இருவகைப்படும்‌. £ 

(எடு. தனி, கடி, முதலியன. ட்‌ 
இவற்றில்‌ தனி! எனும்‌ சொல்‌ மிகுதிப்‌ ணின்‌ தட Pe} 

அறு சொல்லில்‌, அதாவது ஒருபொருள்‌ முறித்த பலசொல்லில்‌ , 

ஒன்றாகு!ம்‌. 'குடி' எனும்‌ சொல்‌, பதின்மூன்று ஜொழன்னைச்‌ குறிக்கும்‌ 

“பலபொருள்‌ குறித்த ஓழுசொல்லாகும்‌. .. : க்க 


31 
முன்றாவது 
சொற்றொடர்‌ அதிகாரம்‌ 
II SYNTAX 


96. Syntax \ 

96. பெயர்‌ முதலான சொற்கள்‌ அர்த்தத்தைத்‌ தந்து, 
ஒன்றோடொன்று ஒழுங்குபடத்‌ தொடர்ந்து நிற்றல்‌ 
சொற்றொடராம்‌. 


97. A Sentence 
97. எழுவாயும்‌ எத அரவின்‌ கூடியது வாக்கம்‌! 


[ எ-டு. : வீடு. இடிந்தது] 
98. Subject வப்‌ 


98. ஒரு வாக்கியத்தின்‌ முதற்பொருள்‌" எழுவாயாம்‌. 


(உ-ம்‌) வீடு இடிந்தது..; இதில்‌ “வீடு: என்பது! 


வாக்கியத்தின்‌. முதற்போருளாகிய: 'எழுவாயாம்‌, 
99. Finite Verb or Its substitute. 


99, வாக்கியத்தின்‌ மூதற்பொருளின்‌- அெப்சைய்‌ வ டப்பு 
பயனிலையாம்‌. 


[(௨-ம்‌) வீடு இடிந்தது இதில்‌ இடிந்தது 
என்பது வாக்கியத்தின்‌" "முதற்பொருளின்‌ [ 
செயலைக்‌ ' "காண்பிக்கும்‌ பயனிலையாம்‌.] 


ஈ* 'ரகார மகாரங்‌ குற்றொற்றாகா”' 'என்பதனை உணர்ந்து 


ம்‌ 'அருத்தம்‌' என்று ஆண்ட (வ.எ. 49 நூலாசிரியர்‌ இங்கு 


“அர்த்தம்‌' என்று எந்தக்‌ ரகப்‌ ஆண்டுள்ளமை 
நொக்கத்த கக? 11] 


32. 
100. Dependent Words 
100. எழுவாய்க்கும்‌ பயனிலைக்கும்‌ ஊடே. பலமொழிகள்‌ வரும்‌. 
(௨-ம்‌) நல்ல மனிதன்‌ தாழ்மையாய்‌ இருப்பான்‌. 
இதில்‌, மனிதனென்பது எழுவாய்‌. 
இருப்பானென்பது பயனிலை. 
-நல்ல, தாழ்மையாய்‌ என்பவை 
அடைமொழிகள்‌ 
101. Compound Sentences 
101. ஓரெழுவாயும்‌ பல எழுவாயும்‌ ஒரே பயனிலையும்‌ கொள்ளும்‌, 
பல பயனிலையும்‌ கொள்ளும்‌; பயனிலைகளாகிய வினைகளிற்‌ 
சுடைச வினைமாத்திரம்‌ முற்று வினையாயிருக்கும்‌. 
(௨-ம்‌) தாயும்‌ தந்தையும்‌ தோட்டத்தில்‌ 
இருந்தார்கள்‌ : -இதில்‌ இரண்டு 
எழுவாய்கள்‌ ஓரே பயனிலை கொண்டன. 
தந்‌ைத பாவஞ்செய்து, நிர்ப்பாக்கியனாகி 
மரணம்‌ அடைந்தான்‌: இதில்‌ ஓரே 
எழுவாய்‌ மூன்று பயனிலையும்‌ கொண்டது. 
102. Concord. ்‌ i 
102. பயனிலையாகிய வினைச்சொல்‌ எழுவாயோடே திணை, பால்‌, 
இடமாகிய இவைகளில்‌ வேறுபடாமல்‌ இசைந்து இருக்கவேண்டும்‌. 
(உ-ம்‌) நான்‌ வருவேன்‌. 
குதிரை வந்தது. 
மனிதர்‌ வந்தார்கள்‌. 
103. More Subjects than one 


103. உயர்திணையாயை பல சொற்கள்‌ எழுவாயாக அடுக்வெரின்‌, 
பயனிலை வினை பலர்பாலாக நிற்கும்‌. 


அஃறிணையாகிய பல எழுவாய்‌ வரின்‌ பயனிலை பலவின்‌ 
பாலாக நிற்கும்‌. 
*. 'நல்ல' என்பது பெயரடைமொழி. 
'தாழ்மையாய்‌' என்பது வினையடைமொழி . 


33 
(௨-ம்‌) மனிதனும்‌ ஸ்திரீயும்‌ வந்தார்கள்‌. 
மரமும்‌ கனியும்‌ கெட்டன. 
104. Subjects of different persons 
104. தன்மையிடத்து எழுவாயோடே முன்னிலை, படர்க்கையிடத்து 
எழுவாய்‌ அடுக்கிவரின்‌, முற்றுவினை தன்மையிடத்ததாய்‌ வரும்‌. 
முன்னிலையிடத்து எழுவாயோடே படர்க்கையிடத்து எழுவாய்‌ 
அடுக்கிவரின்‌, முற்றுவினை முன்னிலையிடத்ததாய்‌ வரும்‌. 
(உ-ம்‌) நானும்‌ நீயும்‌ அவனும்‌ போனோம்‌. 
நீயும்‌ அவனும்‌ போனீர்கள்‌. 
105. Particles of doubt in composition 
105. (க) சந்தேக வாக்கியத்தில்‌ “அவனோ, இவனோ எவன்‌ வந்தான்‌” 
என எழுவாயோடே ஓகாரத்தைப்‌ புணர்த்திப்‌ பின்பு வினாச்சொற்‌ 
கூற வேண்டும்‌. 


(உ) “அவனாவது, இவனாவது, வருவான்‌? | அகந்தையானாலும்‌ 
கோபமானாலும்‌ மனிதர்களுக்குத்‌ தகாது"; “வீட்டையாயினும்‌ , 
நிலத்தையாயினும்‌ கொடுப்பான்‌” என அவது, அனாலும்‌, ஆயினும்‌ 
என்னும்‌ சொற்களைப்‌ புணர்த்து அடுக்கிச்‌ சொல்லவேண்டும்‌. 
106. Use of the second verbal participle or 

subjunctive mood 


106. இரண்டாம்‌ வினையெச்சம்‌” சந்தேகப்‌ பொருளில்‌ எதிர்கால 
வினைமுற்றைக்‌ கொள்ளும்‌. 
(௨-ம்‌) அவன்‌ வந்தாற்‌ காரியம்‌ நடக்கும்‌. 
இப்படிச்‌ செய்தால்‌ நன்மை உண்டாகும்‌. 
1. இவ்வாக்கியம்‌ சந்தேகப்‌ பொருளைத்‌ தராது. இவ்வெடுத்துக்‌ 
காட்டு சரியானதன்று. 


2. “இரண்டாம்‌ வினையெச்சம்‌” என இங்குக்‌ குறிப்பிடப்படுவது 
எதிர்கால வினையெச்சத்தையேயாகும்‌. காண்க. வரிசை எண்‌ : 79 


34 


107. Use of the third verbal participle, or Infinitive 


mood, 
107. (௧) மூன்றாம்‌ வினையெச்சம்‌! பொருட்டுப்‌ பொருளைத்‌ தரும்‌, 


(௨-ம்‌) அவன்‌ சொல்லப்‌ போனான்‌. 
இதற்‌ சொல்ல என்பது சொல்லும்‌ பொருட்டு எனப்‌ 
பொரு ட்டுப்‌ பொருளைத்‌ தந்தது. 
(௨ முக்காலப்‌ பொருளையும்‌ தரும்‌. 
(உ-ம்‌) அவர்‌ சொல்ல ஆகும்‌, 
: ஓளி: வர இருள்‌ போயிற்று. 
அப்படி இருக்க நாம்‌. போக வேண்டும்‌. 


(ங) வியங்கோட்‌ பொருளைத்‌ தரும்‌. 
(௨-ம்‌) ஐயா வர: இதில்‌ வர என்பது வருக 
என்னும்‌ பொருளைத்‌ தந்தது. 
(க) காரணப்‌ பொருளைத்‌ தரும்‌. 
(உ-ம்‌) அவன்‌ கேட்க நான்‌ கொடுத்தேன்‌. 

108. Use of ஆக following the fourth case 

108, ஆச என்பது பொருட்டுப்‌ பொருளைக்‌ சாண்பிக்கிற பொழுது, 

நான்காம்‌ வேற்றுமையோடு புணமும்‌. 

(உ-ம்‌) அதற்காக வந்தான்‌. 

109. Uses of ௨ம்‌ following the first verbal cael 

109, முதலாம்‌ வினையெச்சம்‌” உம்மை பெற்றால்‌ உண்மையோடே 

நிச்சயப்‌ பொருளையும்‌ எண்பொருளையும்‌ தரும்‌. 

1 'மூன்றாம்‌. வினையெச்சம்‌' என இங்குக்‌ குறிப்பிடப்படுவது 
(மரபிலக்கண நூல்கள்‌ நிகழ்கால வினையெச்சம்‌ எனக்‌ 
குறிப்பிடும்‌) முக்காலத்துக்கும்‌ பொதுவான வினை யெச்சத்தை 
யேயாகும்‌. காண்ச. வ.௭. 79. 

2 (முதலாம்‌ வினையெச்சம்‌' என இங்குக்‌ குறிப்பிடப்படுவது 
“இறந்தகால வினையெச்சத்தை'யேயாகும்‌, சாண்சு. வ.எ. 79, 


35 
(உ-ம்‌) நான்‌ சொல்லியிருந்தும்‌ அவன்‌ 
செய்யவில்லை. 
இதில்‌ நிச்சயப்பொருளைத்‌ தந்தது. 
அவர்கள்‌ கூக்குரலிட்டும்‌ அடித்தும்‌ 
குத்தியும்‌ வந்தார்கள்‌. 
இதில்‌ எண்பொருளைத்‌ தந்தது. 


110. Uses of உம்‌ following the second verbal participle 

110. இரண்டாம்‌ வினையெச்சம்‌ உம்மை பெற்றால்‌ இன்மையோடே 

நிச்சயப்பொருளாய்‌ எதிர்கால முற்றுவினையைக்‌ கொள்ளும்‌. 
(௨-ம்‌) நான்‌ சொன்னாலும்‌ அவன்‌ போகமாட்டான்‌. 

111. The relative verbal mood. 

11 (க) பெயரெச்சமானது 


தன்னை முடிக்கும்‌ பெயருக்கு 
அடைசொல்லாக வரும்‌. 


(௨-ம்‌) படித்த பையன்‌. 
சிறந்த மகிமை. 

(௨) பெயரெச்சமானது தனித்துவருவதுமல்லாமல்‌ ஒன்றும்‌ 
பலவுமான அடைமொழி “ களோடேயும்‌ வரும்‌. 

(௨-ம்‌) வாக்கியத்தில்‌ அடங்கியிருக்கிற பொருள்‌ 
அவனுக்குத்‌ தெரியாது. 

(௩) அநேகம்‌ பெயரெச்சங்கள்‌ ஒரே பெயரைச்‌ சேர்ந்தால்‌ 
கடைசி. எச்சம்‌ தவிர, முந்தின எச்சங்களெல்லாம்‌ முதல்‌ . 
வினையெச்சமாகத்‌ இரியும்‌. 

அன்றியும்‌ தெளிவின்‌ பொருட்டு முந்தின பெயரெச்சங்கள்‌ 
வினையாலணையும்‌ பெயராகத்‌ திரிதலுமுண்டு. ்‌ 


அ பப ப ப ப ப ப ப ப ப ப பப்பட்‌ 

1. மரபிலக்கண நால்கள்‌ குறிப்பிடும்‌ 'அடைமொழி' என்னும்‌ 
இலக்கணக்‌ குலைச்சொல்லையே இந்நாலாசிரியர்‌ இங்குப்‌ 
பொருள்தெளிவின்‌ பொருட்டு 'அடைசொல்‌' எனக்‌ 
குறிப்பிடுகன்றார்‌. 

உ, மேலே'அடைசொல்‌' என்னும்‌ வடி.வத்தை ஆண்ட நரலாசிரியர்‌ 


ங்கும்‌ முன்போரிடத்திலும்‌ (வ.எ. 100) 'அடைமொழி' என்னும்‌ 
சொல்‌ வடிவத்தை ஆளுதல்‌ நோக்கத்தக்கது. 


36 


(உம்‌) அனேக! மனிதரைக்‌ காப்பாற்றி, மிகுந்த ௪த்திரங்களையும்‌ 
கட்டி, யாவருக்கும்‌ அன்பாய்‌ நடந்துவந்த துரை இறந்து 
போனார்‌. (அல்லது) அனேக மனிதரைக்‌ காப்பாற்றினவரும்‌, 
அனேக சத்திரங்களைக்‌ கட்டினவரும்‌, யாவருக்கும்‌ 
அன்பாய்‌ நடந்தவருமாய்‌ இருந்த துரை இறந்து போனார்‌. 


112. Dependent Sentences 

112. இடைப்பிறவரலாயும்‌ வாக்யெங்கள்‌ வரும்‌; ஒரு வாக்கியத்தில்‌. 

எழுவாயும்‌ பயனிலையும்‌ பல அடைமொழிகளுமுள்ள வேறொரு 

வாக்கியம்‌ வந்தால்‌, அது என்று என்பதினால்‌ பிரிக்கப்பட்டு, முதல்‌ 
எழுவாயையும்‌ பயனிலையையும்‌ தழுவி, இடைப்பிறவரலாய்‌ வந்த 
வாக்கியம்‌ என்னப்படும்‌. 

(உ-ம்‌) “சேவகன்‌ வந்து கள்ளர்‌ சில பொருள்களைக்‌ கொண்டு 
போனார்களென்றும்‌, அடுத்த ஊரிலே ஓளித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்களென்றும்‌ அறிவித்தான்‌” என்பதில்‌ “கள்ளர்‌ சில 
பொருள்களைக்‌ கொண்டுபோனார்கள்‌" என்ற வாக்கியமும்‌, 
“அடுத்த ஊரிலே ஒளித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌", என்ற 
வாக்கியமும்‌ இடைப்பிறவரலாய்‌ வந்த வாக்கியங்களாம்‌. 


113. Verbal Nouns 
113. தொழிற்பெயரானது பெயர்ச்சொல்‌ வினைச்சொல்‌ இரண்‌ 
னது தன்மையையும்‌ பெற்றுவரும்‌. - 
(௨-ம்‌) தீயோரைக்‌ காண்பதும்‌ தீதே. 
சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிதாம்‌. 
சொல்லிய வண்ணம்‌ செய்தல்‌ அரிதாம்‌. 
114. Presenttense used Indefinitely. 
114. முக்காலத்தும்‌ நிகழும்‌ வினையை நிகழ்காலத்திற்‌ கூற வேண்டும்‌, 
(௨-ம்‌) கடவுள்‌. எங்கும்‌ இருக்கிறார்‌. 
1. அநேகம்‌, அனேகம்‌ அகிய இரு வடிவங்களும்‌ இங்குக்‌ 
காணப்படுகின்றன. 
2. 'மிகுந்த' என்றிருத்தல்‌ பொருத்தம்‌. 


37 
115. Present and Past for future 
115. விரைவினாலே நிகழ்கால வினையும்‌ இறந்தகால வினையும்‌ 
எதிர்காலத்தைக்‌ குறிக்கும்‌. 

(௨-ம்‌) வருகிறேன்‌.” எ-து. சீக்கிரமாய்‌ 

வருவேனென்றும்‌ அர்த்தங்கொள்ளும்‌. 
நான்‌ சாப்பிட்டாயிற்று, எ-து. 
நான்‌ சாப்பிடுகிறது சீக்கிரமாயாகுமென்றும்‌ 
அர்த்தங்கொள்ளும்‌. 
116. Past Tense for future. . i 
16. நிச்சயப்பொருளில்‌ இறந்தகாலவினை வருங்காலத்தைக்‌ 
காட்டும்‌. 8 
(உ-ம்‌) “அப்படிச்‌ செய்தாயேயானாற்‌ செத்தாய்‌", 
“எறும்பு முட்டை கொண்டு டைல்‌ 
மழை பெய்தது" என்பவைகளில்‌ 
நிச்சயமாய்ச்‌ சாவாய்‌ என்றும்‌, நிச்சயமாய்ப்‌ 
பெய்யும்‌ என்றும்‌ பொருள்‌. 
117. Future for present and past 
117. எதிர்காலவினை காரணமில்லாமல்‌ இயல்பாகவே 
நிகழ்காலத்தையும்‌ இறந்தகாலத்தையும்‌ காட்டும்‌. 

(உ-ம்‌) “அவன்‌ இன்று தருமம்‌ கொடுப்பான்‌." 
“முன்னோர்கள்‌ பல காரியங்களைச்‌ ்‌ 
சொல்வார்கள்‌.” இவைகளிலே கொடுப்பான்‌ 
என்பது கொடுக்கிறான்‌ எனவும்‌, _ 
சொல்வார்கள்‌ என்பது சொன்னார்கள்‌ 
எனவும்‌ பொருள்‌ தருதல்‌ காண்க. 


(முற்றும்‌) 


உ 'இதோ வருகறேன்‌' என்றிறாத்தல்‌ சிறப்ட 


